﻿285.(நம்) தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பெற்ற (வேதத்)தை நம்புகின்றார்; இறைநம்பிக்கையாளர்களும் (நம்புகின்றனர்).இவர்கள் அனைவரும் அல்லாஹ் வையும் அவனுடைய வானவர்களையும், வேதங்களையும், தூதர்களையும் நம்பிக்கை கொள்கின்றனர்.(மேலும்) "அவனுடைய தூதர்கள் எவருக்கிடையேயும் நாங்கள் வேற்றுமை காட்டமாட்டோம்" (என்றும் கூறுகின்றனர்.) "எங்கள் இறைவா! நாங்கள் செவியுற்றோம்; கீழ்ப்படிந்தோம்; உன்னிடம் மன்னிப்புக் கோருகின்றோம்; உன்னிடமே (நாங்கள்) திரும்பிவர வேண்டியதிருக்கிறது" என்றும் வேண்டுகின்றனர்.
286.அல்லாஹ்  எந்த ஆன்மாவையும் அதன் வலிமைக்கேற்பவே தவிர (பொறுப்புகளைக் கொடுத்துச்) சிரமப்படுத்தமாட்டான்.அது தேடிக்கொண்ட நன்மை அதற்கே உரியது.அது தேடிக்கொண்ட தீமையும் அதற்கே உரியது.எங்கள் இறைவா! நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறிழைத்துவிட்டாலோ எங்களை நீ தண்டித்துவிடாதே! எங்கள் இறைவா! எங்களுக்குமுன் இருந்தவர்கள்மீது (பளுவைச்) சுமத்தியதைப் போன்று எங்கள்மீது பளுவைச் சுமத்திவிடாதே! எங்கள் இறைவா! எங்களால் இயலாததை எங்கள்மீது சுமத்திவிடாதே! எங்களைப் பொறுத்தருள்வாயாக! எங்க(ள் குற்றங்க)ளை மறைப்பாயாக! எங்களுக்கு அருள் புரிவாயாக! நீயே எங்கள் பாதுகாவலன்.எனவே, (உன்னை) மறுக்கும் கூட்டத்தாருக்கெதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக! (என்று வேண்டுங்கள்.)
-----------------------------------------------------------------------------------
இந்த அத்தியாயத்தின் இறுதியில் இடம்பெற்றுள்ள மகத்துவமிக்க இவ்விரு வசனங்களின் சிறப்புகள் குறித்து ஏராளமான ஹதீஸ்கள் வந்துள்ளன:

இந்த வசனங்களின் சிறப்பு 
1.அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: எவர் "அல்பகரா" அத்தியாயத்தின் இறுதி இரு வசனங்களை இரவில் ஓதுகின்றாரோ அவருக்கு இந்த இரு வசனங்களுமே போதும்!
2.அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: "அல்பகரா" அத்தியாயத்தின் இறுதி வசனங்கள் இறை அரியணைக்கு (அர்ஷ்) கீழே உள்ள கருவூலத்திருந்து எனக்கு வழங்கப்பட்டுள்ளன.இவை எனக்கு முன் எந்த இறைத்தூதருக்கும் வழங்கப்படவில்லை.
3.அப்துல்லாஹ்  பின் மஸ்ஊத் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் விண்ணுலகப் பயணத்துக்காக அழைத்துச் செல்லப்பட்டபோது, இறுதியில் ஏழாவது வானத்தில் உள்ள "சித்ரத்துல் முன்தஹா" (எனும் வான்) எல்லையை அடைந்தார்கள்.
பூமியிலிருந்து (வானவர்களால் இறைவனிடம்) கொண்டுசெல்லப்படக்கூடியவை சித்ரத்துல் முன்தஹாவில்தான் சேர்க்கப்படும்.பின்னர் அவை சித்ரத்துல் முன்தஹாவிலிருந்து (இறைவனால்) பெற்றுக்கொள்ளப்படும்.
அவ்வாறே பூமிக்கு அனுப்பப்படக்கூடியவை சித்ரத்துல் முன்தஹாவில் சேர்க்கப்படும்.பின்னர் அங்கிருந்து (வானவர்களால்) பெற்றுக்கொள்ளப்படும்."சித்ரத்துல் முன்தஹாவை மூடவேண்டியது மூடியபோது" எனும் (53:16ஆவது) வசனத்திற்கு இப்னு மஸ்ஊத் (ரலி) அவர்கள் விளக்கமளிக்கையில், "சித்ரத்துல் முன்தஹா" என்பது ஒரு மரம் என்றும், அதைப் பொன்னாலான விட்டில் பூச்சிகள் மூடியிருக்கும் என்றும் கூறியுள்ளார்கள்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுக்கு மூன்று சிறப்பம்சங்கள் வழங்கப்பட்டுள்ளன: 1.ஐந்து நேரத் தொழுகைகள்.2."அல்பகரா" அத்தியாயத்தின் இறுதி வசனங்கள்.3.அல்லாஹ் வுக்கு எதையும் இணையாக்காத அவர்களுடைய சமுதாயத்தாரின் பெரும் பாவங்களை அல்லாஹ்  மன்னிப்பது.
4.அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: "அல்பகரா" அத்தியாயத்தின் இறுதி இரு வசனங்களை நீங்கள் ஓதிவாருங்கள்.ஏனெனில், இவை அர்ஷுக்குக் கீழே உள்ள (அல்லாஹ் வின்) கருவூலத்திலிருந்து எனக்கு வழங்கப்பட்டுள்ளன.
5.அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: மூன்று சிறப்பம்சங்களால் மற்ற மக்களைவிட நாம் மேம்படுத்தப்பட்டுள்யோம்.(அவற்றில் ஒன்று:) அர்ஷுக்குக் கீழே உள்ள (அல்லாஹ் வின்) கருவூலத்திலிருந்து "அல்பகரா" அத்தியாயத்தின் இறுதி வசனங்கள் எனக்கு வழங்கப்பட்டுள்ளன.எனக்கு முன்பு எவருக்கும் அவை கொடுக்கப்படவில்லை.எனக்குப் பின்பும் எவருக்கும் வழங்கப்படமாட்டா.
6.அலீ (ரலி) அவர்கள் கூறியதாவது: இஸ்லாத்தை அறிந்த ஒருவர் (இரவில் உறங்கும்போது) ஆயத்துல் குர்சியையும் (2:255) "அல்பகரா" அத்தியாயத்தின் இறுதி வசனங்களையும் ஓதாமல் உறங்கிவிடுவார் என நான் கருதமாட்டேன்.இவை அர்ஷுக்குக் கீழே உள்ள (அல்லாஹ் வின்) கருவூலத்திலிருந்து உங்கள் தூதர் (ஸல்) அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன.
7.நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: அல்லாஹ்  வானங்கள் மற்றும் பூமியைப் படைப்பதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஓர் ஏட்டை எழுதினான்.அந்த ஏட்டிலிருந்து இரு வசனங்களை "அல்பகரா" அத்தியாயத்தின் இறுதியில் அருளியுள்ளான்.அவற்றை மூன்று நாட்கள் (தொடர்ந்து) ஒரு வீட்டில் ஓதிவந்தால் ஷைத்தான் அந்த வீட்டை நெருங்கமாட்டான்.
8.இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் ஆயத்துல் குர்சியையும் (2:255) "அல்பகரா" அத்தியாயத்தின் இறுதி வசனங்களையும் ஓதும்போது, "அவ்விரு வசனங்களும் அர்ஷுக்குக் கீழே உள்ள (அல்லாஹ் வின்) கருவூலத்திலிருந்து அருளப்பட்டவையாகும்" என்று சிரித்தபடி கூறுவார்கள்.
"தீமை புரிந்தோருக்கு அதற்குரிய தண்டனை வழங்கப்படும்" (4:123), "மனிதனுக்கு முயற்சித்ததைத் தவிர வேறு இல்லை.அவனது உழைப்பு (மறுமையில்) அவனுக்குக் காட்டப்படும்.பின்னர் அதற்குரிய முழுமையான பிரதிபலன் அவனுக்கு வழங்கப்படும்" (53:39-41) ஆகிய வசனங்களை ஓத ஆரம்பித்தால் திரும்பத் திரும்ப அவற்றை ஓதித் தம்மை ஆசுவாசப்படுத்திக்கொள்வார்கள்.
9.அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: (குர்ஆனின் முதல் அத்தியாயம்) "அல்ஃபாத்திஹா"வும் "அல்பகரா" அத்தியாயத்தின் (இறுதி) இரு வசனங்களும் அர்ஷுக்குக் கீழே உள்ள கருவூலத்திலிருந்து எனக்கு வழங்கப்பட்டுள்ளன.பிற "முஃபஸ்ஸல்" வசனங்கள் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளன.
10.இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: (ஒரு முறை) அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் எங்களுக்கு மத்தியில் இருந்தார்கள்.(வானவர்) ஜிப்ரீல் (அலை) அவர்களும் நபி (ஸல்) அவர்களுடன் இருந்தார்கள்.அப்போது மேலிருந்து (கதவு திறக்கும் சப்தத்தைப் போன்ற) ஒரு சப்தத்தைச் செவியுற்றார்கள்.
உடனே ஜிப்ரீல் (அலை) அவர்கள் வானத்தைப் பார்த்தவாறு கூறினார்கள்: இது (வானத்தின்) கதவாகும்.(இப்போதுதான்) இது திறக்கப்படுகிறது.(இதற்கு முன்னர்) இது திறக்கப்படவேயில்லை.
அப்போது வானவர் ஒருவர் நபி (ஸல்) அவர்களிடம் வந்து கூறினார்: உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இரண்டு ஒளிகளால் நீங்கள் நற்செய்தி பெறுவீராக! அவை குர்ஆனின் முதல் அத்தியாயம் "அல்ஃபாத்திஹா"வும் "அல்பகரா" அத்தியாயத்தின் இறுதி வசனங்களுமாகும்.அவற்றிலுள்ள (பிரார்த்தனை வரிகளில்) எதை நீங்கள் ஓதினாலும், அது உங்களுக்கு வழங்கப்பெறாமல் இருப்பதில்லை.

வசனங்களின் விளக்கவுரை 
------------------------------------
"(நம்) தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பெற்ற (வேதத்)தை நம்புகின்றார்" என்று முந்திய வசனத்தில் (285) அல்லாஹ்  கூறியுள்ளான்.இது நபி (ஸல்) அவர்களைக் குறிக்கிறது.
அனஸ் பின் மாலிக் (ரலி) அவர்கள் கூறியதாவது: நபி (ஸல்) அவர்களுக்கு இந்த வசனம் அருளப்பெற்றபோது அவர்கள் கூறினார்கள்: ஒரு நபிக்கு இறைவனிடமிருந்து அருளப்பெறுவதை நம்புவதற்கு அந்த நபியே மிகவும் தகுதி படைத்தவராவார்.
அடுத்து "இறைநம்பிக்கையாளர்களும் (நம்புகின்றனர்)" எனக் கூறியுள்ள அல்லாஹ் , பின்னர் அவர்கள் அனைவரைக் குறித்தும் குறிப்பிடுகின்றான்: இவர்கள் அனைவரும் அல்லாஹ் வையும், அவனுடைய வானவர்களையும், வேதங்களையும், தூதர்களையும் நம்பிக்கை கொள்கின்றனர்.(மேலும்) "அவனுடைய தூதர்கள் எவருக்கிடையேயும் நாங்கள் வேற்றுமை காட்டமாட்டோம்" (என்றும் கூறுகின்றனர்.)
அல்லாஹ்  ஒருவன்; அவன் தனித்தவன்; பிறரிடம் தேவையற்றவன்; அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை என இறைநம்பிக்கையாளர்கள் நம்புகின்றனர்.அனைத்து இறைத்தூதர்களும் உண்மையானவர்கள்; அவர்களுக்கு வானிலிருந்து அருளப்பெற்ற வேதங்களும் உண்மையானவை என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர்.
மேலும், இறைத்தூதர்களில் சிலரை மட்டும் ஏற்று, சிலரை ஏற்க மறுத்து, அவர்களுக்கிடையே வேற்றுமை காட்டமாட்டார்கள்.
அவர்களைப் பொறுத்தமட்டில், அனைத்து இறைத்தூதர்களுமே உண்மையானவர்கள்; நல்லவர்கள்; நேர்வழிபெற்றவர்கள்; நல்வழிக்கு அழைத்துச் செல்லக்கூடியவர்கள்.அல்லாஹ் வின் உத்தரவின் பேரிலேயே இறைத்தூதர்களில் சிலர் தமக்கு முந்தைய இறைத்தூதரின் மார்க்கச் சட்டத்தை மாற்றினர்.
அவ்வாறே அனைத்து இறைத்தூதர்களின் சட்டங்களும் இறுதித் தூதர் முஹம்மத் (ஸல்) அவர்களின் மார்க்கத்தால் மாற்றப்பட்டுவிட்டன.இனி மறுமை நாள்வரை இந்த மார்க்கமே இருக்கும்.நபி (ஸல்) அவர்களுடைய சமுதாயத்தாரில் ஒரு குழுவினர் சத்தியத்திற்கு ஆதரவாகப் போராடிக்கொண்டேயிருப்பார்கள்.
"எங்கள் இறைவா! நாங்கள் செவியுற்றோம்; வழிப்பட்டோம்" என்று அவர்கள் கூறுகின்றனர்.அதாவது எங்கள் இறைவா! உனது வார்த்தையை நாங்கள் செவியுற்று, விளங்கி அதன்படி செயல்பட்டோம்."உன்னிடம் மன்னிப்புக் கோருகிறோம்".அதாவது (உனது) மன்னிப்பையும், அருளையும், கருணையையும் நாங்கள் வேண்டுகிறோம்.

சுமக்க முடியாத சுமையைச் சுமத்திவிடாதே!  
---------------------------------------
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுக்கு இந்த வசனம் அருளப்பெற்றபோது வானவர் ஜிப்ரீல் (அலை) அவர்கள் நபி (ஸல்) அவர்களிடம் "அல்லாஹ்  உங்களையும் உங்களுடைய சமுதாயத்தாரையும் பாராட்டிக் கூறியுள்ளான்.
எனவே, இப்போது கேளுங்கள்; தரப்படும்" என்று கூறினார்கள்.அதன்படி, நபியவர்களும் வேண்டினார்கள்.(அப்போது) "அல்லாஹ்  எந்த ஆன்மாவையும் அதன் வலிமைக்கேற்பவே தவிர (பொறுப்புகளைக் கொடுத்துச்) சிரமப்படுத்தமாட்டான்" என்ற அடுத்த வசனம் (286) அருளப்பெற்றது.
"அல்லாஹ்  எந்த ஆன்மாவையும் அதன் வலிமைக்கேற்பவே தவிர சிரமப்படுத்தமாட்டான்" என்ற வசனத்திற்கு, அல்லாஹ்  எவரையும் அவருடைய வலிமைக்குமேல் சிரமப்படுத்தமாட்டான் என்று பொருள்.இது அல்லாஹ்  தன் அடியார்கள்மீது கொண்டுள்ள கருணை, இரக்கம் மற்றும் அவர்களுக்குச் செய்துள்ள உதவி ஆகியவற்றின் வெளிப்பாடாகும்.
இதற்கு முன் இடம்பெற்ற "உங்கள் உள்ளங்களில் இருப்பதை வெளிப்படுத்தினாலும் அல்லது மறைத்தாலும் அது குறித்து உங்களிடம் அல்லாஹ்  விசாரணை செய்வான்" என்ற (284ஆவது) வசனத்தால் நபித்தோழர்கள் அடைந்த கவலையைப் போக்கும் வகையில் இந்த வசனம் அதை மாற்றியது.
அதாவது அல்லாஹ்  ஒருவரிடம் விசாரணை நடத்தினாலும் எந்தத் தீமையிலிருந்து அவர் தம்மைத் தற்காத்துக்கொள்ள முடிந்ததோ அந்தத் தீமையைச் செய்திருந்தால் மட்டுமே அவரை அல்லாஹ்  தண்டிப்பான்.ஒருவரால் கட்டுப்படுத்த முடியாத மன ஊசலாட்டம், உள்ளுணர்வு ஆகியவற்றுக்காக அவரைத் தண்டிக்கமாட்டான்.இருப்பினும், உள்ளத்தில் ஏற்படும் தவறான எண்ணங்களை வெறுப்பது இறைநம்பிக்கையில் அடங்கும்.
பின்னர் "அது தேடிக்கொண்ட நன்மை அதற்கே உரியது.அது தேடிக்கொண்ட தீமையும் அதற்கே உரியது" என்று அல்லாஹ்  கூறுகின்றான்.இதுவெல்லாம் மனிதனின் கட்டுப்பாட்டிற்குட்பட்ட செயல்களில் ஆகும்.
அடுத்து பிரார்த்திக்கும் வழிமுறையைத் தன் அடியார்களுக்கு அல்லாஹ்  கற்றுத்தருகின்றான்.அவன் கற்றுக்கொடுத்த முறைப்படி பிரார்த்தித்தால் அதை அவன் ஏற்றுக்கொள்வான்.
அந்தப் பிரார்த்தனையாவது: "எங்கள் இறைவா! நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறிழைத்துவிட்டாலோ எங்களை நீ தண்டித்துவிடாதே!" அதாவது நாங்கள் கடமையைச் செய்ய மறந்துவிட்டாலோ, அல்லது தடை செய்யப்பட்ட ஒன்றை மறந்து செய்துவிட்டாலோ, அல்லது மார்க்கச் சட்டத்தை அறியாமல் நற்செயல் செய்யும்போது தவறிழைத்துவிட்டாலோ எங்களை நீ தண்டித்துவிடாதே!
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: என் சமுதாயத்தார் அறியாமையாலும் மறதியாலும் நிர்ப்பந்தத்தாலும் செய்த தவறுகளை அல்லாஹ்  மன்னித்துவிட்டான்.
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: அல்லாஹ்  என் சமுதாயத்தார் செய்த மூன்று வகையான தவறுகளை மன்னித்துவிட்டான்.அவை: அறியாமையால், மறதியால், நிர்ப்பந்தத்தால் செய்த தவறுகள் ஆகும்.இதை உம்முத் தர்தா (ரலி) அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
அறிவிப்பாளர்களில் ஒருவரான அபூபக்ர் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: இந்த ஹதீஸை ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) அவர்களிடம் நான் கூறியபோது அவர்கள் கூறினார்கள்: உண்மைதான்.இதை (உணர்த்தும்) குர்ஆன் வசனத்தை நீங்கள் ஓதவில்லையா? (அல்லாஹ்  கூறுகின்றான்:) எங்கள் இறைவா! நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறிழைத்துவிட்டாலோ எங்களை நீ தண்டித்துவிடாதே!”
"எங்கள் இறைவா! எங்களுக்கு முன் இருந்தவர்கள்மீது (பளுவைச்) சுமத்தியதைப் போன்று எங்கள்மீது பளுவைச் சுமத்திவிடாதே!".அதாவது எங்களுக்குமுன் இருந்த சமுதாயத்தார்மீது சுமைகளையும் கடினமான விதிகளையும் ஏற்படுத்தியதைப் போன்று எங்கள்மீது கடினமான பொறுப்புகளைச் சுமத்தி எங்களைச் சிரமப்படுத்திவிடாதே! அவை எங்களால் செய்யத் தக்கவையாக இருந்தாலும் சரியே! முந்தைய சமுதாயத்தார்மீது சுமத்தப்பட்ட கடினமான விதிகளை மாற்றி, முஹம்மத் (ஸல்) அவர்களை அருள் தூதராக நீ அனுப்பியுள்ளாய்.எளிதான சத்திய மார்க்கத்தை வழங்கி அவர்களை இறைத்தூதராக அனுப்பியுள்ளாய்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: உண்மை வழி நிற்கும் எளிதான மார்க்கம் வழங்கப்பெற்று நான் இறைத்தூதராக அனுப்பப்பட்டுள்ளேன்.
"எங்கள் இறைவா! எங்களுக்கு இயலாததை எங்கள்மீது சுமத்திவிடாதே!".அதாவது எங்களால் தாங்கிக்கொள்ள முடியாத சோதனைகளாலும் துன்பங்களாலும் எங்களைச் சோதித்துவிடாதே! மக்ஹூல் (ரஹ் ) அவர்கள், தாங்கிக்கொள்ள முடியாத சுமை என்பது, வாழ்க்கைத் துணையற்ற நிலையையும், அதிகமான பாலுறவு ஆசையையும் குறிக்கும் என்று கூறியுள்ளார்கள்.
"எங்களைப் பொறுத்தருள்வாயாக!".அதாவது உனக்குச் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவதில் நாங்கள் செய்யும் குறைகளையும் தவறுகளையும் நீ அறிகின்றாய்.அவற்றை நீ பொறுத்தருள்வாயாக!
"எங்க(ள் குற்றங்க)ளை மறைப்பாயாக!" அதாவது நாங்கள் உன் அடியார்களுக்குச் செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதேனும் தவறிழைத்தால், அதை மன்னித்துவிடுவாயாக! எங்கள் தீமைகளையும் கெட்ட செயல்களையும் அவர்கள் மத்தியில் வெளிப்படுத்திவிடாதே!

எங்களுக்கு அருள்புரிவாயாக! 
-------------------------------
"எங்கள்மீது அருள்புரிவாயாக!".அதாவது உனது பேரருளால் இனி வரும் காலங்களில் பிற குற்றங்களில் நாங்கள் ஈடுபடாமல் இருக்க எங்கள்மீது அருள்புரிவாயாக!
பாவம் புரிந்தவர் தண்டனையிலிருந்து தப்பிவிட்டார் என்பதற்கு மூன்று அடையாளங்கள் உண்டு.
1.அல்லாஹ் வுக்குச் செய்ய வேண்டிய கடமைகளில் அவர் புரிந்த குற்றங்களை அல்லாஹ்  மன்னிப்பது.
2.அவர் (இரகசியமாகச்) செய்த குற்றங்களை மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தி அவரைக் கேவலப்படுத்தாமல் அவற்றை அல்லாஹ்  மறைப்பது.
3.அவரை ஒரு பாவச் செயலிலிருந்து விடுவித்து அதைப் போன்ற பிற பாவச் செயல்களில் (மீண்டும்) ஈடுபடாமல் அல்லாஹ்  அவரைக் காப்பது.
"நீயே எங்கள் பாதுகாவலன்".எங்களுக்கு உதவி செய்பவன்; உன்னையே முழுமையாக நம்பியுள்யோம்; நீயே உதவி கோரப்படுபவன்; உன்மீது மட்டுமே (எங்களுக்கு) நம்பிக்கை இருக்கிறது.உன்னுடைய உதவியின்றி எந்தச் சக்தியும் யுக்தியும் எங்களுக்குக் கிடையாது.
"எனவே, (உன்னை) மறுக்கும் கூட்டத்தாருக்கெதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக!" அவர்கள் உனது மார்க்கத்தை ஏற்க மறுத்துவிட்டார்கள்; ஏகத்துவக் கொள்கையையும் உன் தூதரின் நபித்துவத்தையும் நிராகரித்துவிட்டார்கள்; உன் அல்லாதவற்றை வழிபடுகிறார்கள்; உன் அடியார்களையே உனக்கு இணையாக ஆக்கிவிட்டார்கள்.எனவே, இத்தகைய நிராகரிப்பாளர்களுக்கெதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக!
அபூஇஸ்ஹாக் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: முஆத் பின் ஜபல் (ரலி) அவர்கள் இந்த அத்தியாயத்தை ஓதி முடிக்கும்போது "ஆமீன்" கூறுவார்கள்.இதை இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
